Kerala Gazette No . 25 dated 18th June , 2013. 
PART I 


Section iii 


GOVERN 


கோ 


போக்ரைம் 


VT OF KERP 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - ஜி ) துறை 

அறிக்கை 
எண் 24216/ச . இ . ஜி . 2/ 2011/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

2012 ஜனவரி 17 
1933 பௌஷம் 27. 


2012 ஜனவரி 17ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்பு செயலாளர் . 


2012 - ன் அவசரசட்ட 


ம் எண் 6 


2012 - ன் மகாத்மா காந்தி பல்கலைக்கழக (திருத்த ) 

அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1985 - ன் மகாத்மா காந்தி பல்கலைக்கழகச் சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முகவுரை :- 2011- ன் மகாத்மா காந்தி பல்கலைக்கழக (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2011 - ன் 58) 2011 நவம்பர் 30ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டிருப்பதாலும் ; 


2011 டிசம்பர் 9ஆம் தேதி ஆரம்பித்து அன்றே முடிவடைந்த சட்டப் 
பேரவை கூட்டத்தொடரில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக 
மாநில சட்டப்பேரவையினுடைய ஒரு சட்டம் கொண்டு வருவதற்குள்ள ஒரு 
மசோதா தாக்கல் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் 
போனதாலும் ; 


இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தினுடைய 21ஆம் விதித்தொகுப்பின் 
பிரிவு 2 - ன் துணைப்பிரிவு ( எ )- ன் படி 2011- ன் மகாத்மா காந்தி பல்கலைக்கழக 
( திருத்த ) அவசரச்சட்டம் ( 2011 - ன் 58 ) 2012 ஜனவரி 20ஆம் தேதி 
நடைமுறையிலிருந்து இல்லாமல் போனதாலும் ; 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தில் விதிமுறைகள் நிலை நிறுத்தப் 
படாவிடில் இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் 
அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியச் சூழ் நிலைகள் 
தற்போது உள்ளது என்று கேரள ஆளுநர் புரிந்துகொண்டிருப்பதாலும் ; 

இப்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தினுடைய 21ஆம் 
விதித்தொகுப்பு (1)- ம் பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைப் 
பயன்படுத்தி கேரள ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பரம் 
செய்யப்படுகிறது : 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1 ) இந்த அவசரச்சட்டம் 2012 - ன் 
மகாத்மாகாந்தி பல்கலைக்கழக (திருத்த ) அவசரச் சட்டம் என்ற 
பெயரால் அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2011 டிசம்பர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 


2 . 1985 - ன் 12ஆம் சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் நடைமுறையிலிருக்கும் காலத்தில் , 1985 - ன் மகாத்மாகாந்தி 
பல்கலைக்கழகச் சட்டத்திற்கு ( 1985 - ன் 12 ) (இதற்கு பிறகு முதன்மைசட்டம் 
என்று குறிப்பிடப்படும் ) 3 , 4 , 5 , 6 மற்றும் 7 பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள 
திருத்தங்களுக்கு உட்பட்டு நடைமுறையில் இருக்கும் . 


3 . 17ஆம் பிரிவில் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் 17ஆம் பிரிவில், -- 


( எ ) " அலுவலால் ஆன உறுப்பினர்கள் என்ற தலைப்பின் கீழ் , 
( 15 ) ஆம் இனத்திற்கு பிறகு , பின்வரும் இனம் சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது : 


" (16 ) செனட்டின் உறுப்பினரல்லாத சின்டிகேட்டின் உறுப்பினர்கள் . 

( பி ) “ பிற உறுப்பினர்கள் என்ற தலைப்பின்கீழ் ( 4 ) ஆம் இனம் நீக்கம் 
செய்யப்படவேண்டியதாகும் . 


4 . 18ஆம் பிரிவில் திருத்தம் . -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 18ஆம் 
பிரிவில் , ( 7 ) ஆம் துணைப்பிரிவிற்குப்பிறகு பின் வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" ( 8 ) பல்கலைக்கழக வேந்தரோ அல்லது அரசோ பெயர் சிபாரிசு 
செய்கின்ற செனட்டின் உறுப்பினர்களுக்கு வேந்தருக்கோ அல்லது அரசிற்கோ, 
அந்தந்த காரியங்களுக்கு ஏற்ப , விரும்புகின்ற காலம் வரையில் தங்களுடைய 
அதிகாரப் பதவியை வகிக்கலாம் . 


5 . 21ஆம் பிரிவில் திருத்தம் . - முதன்மை சட்டத்தில் 21ஆம் பிரிவில் , 
பிற உறுப்பினர்கள் என்ற தலைப்பின்கீழ் , 

(i) ( எ ) இனத்திற்கு பதிலாக பின்வரும் இனம் சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது : 

" ( எ ) உயர்கல்வித்துறையிலிருந்து அரசு பெயர் சிபாரிசு செய்கின்ற 
எட்டிற்கு மிகாத உறுப்பினர்கள் , இவர்களில் ஒருவர் பெண்ணாக 
இருக்கவேண்டியதாகும் . ” . 


(i) ( இ ) இனம் நீக்கப்பட வேண்டியதாகும் ; 
( ii ) ( ஜி ) மற்றும் ( எச் ) இனங்கள் நீக்கப்பட வேண்டியதாகும் . 


6 . 22ஆம் பிரிவில் திருத்தம் .. - முதன்மைச்சட்டத்தின் 22ஆம் பிரிவில் , 
( 2 ) ஆம் துணைப்பிரிவிற்குப்பிறகு பின்வரும் துணைப்பிரிவுகள் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

" (3 ) பல்கலைக்கழக வேந்தரோ அல்லது அரசாங்கமோ பெயர் சிபாரிசு 
செய்கின்ற சின்டிகேட் உறுப்பினர்களுக்கு வேந்தருக்கோ அல்லது அரசிற்கோ , 
அந்தந்த காரியங்களுக்கு ஏற்ப , விருப்பமுள்ள காலம் தங்களுடைய அதிகாரப் 
பதவியை வகிக்கலாம் .” 


7 . சிறப்பு விதி . -- முதன்மைச்சட்டத்தில் எது அடங்கியிருந்தாலும் , 
இந்த அவசரச்சட்டத்தினுடைய தொடக்க தேதியில் , 17ஆம் பிரிவின் " பிற 
உறுப்பினர்கள் என்ற தலைப்பின் கீழ் ( 4 ) ஆம் இனத்தின்படியும் 21ஆம் 
பிரிவின் " பிற உறுப்பினர்கள் என்ற தலைப்பின்கீழ் ( எ ) , ( இ ) , ( ஜி ) , ( எச் ) 
என்ற இனங்களின்படியும் அதிகாரப்பதவிக்கு பெயர் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள 
தற்போதுள்ள உறுப்பினர்கள் அதிகாரப்பதவி வகிப்பது இந்த அவசரச் 
சட்டத்தின் விதிமுறைகளின்படி முடிவடைவதாகும் . 


8 . இரத்தாதலும் தவிர்ப்பும் : - (1) 2011 - ன் மகாத்மா காந்தி பல்கலைக்கழக 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2011 - ன் 58 ) இதன்மூலம் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் செய்த 
ஏதேனும் காரியமோ எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச்சட்டத் 
தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின் கீழ் 
செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


எச் . ஆர். பரத்வாஜ், 

ஆளுநர் . 


